﻿257.இறைநம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் வே பாதுகாவலன்.அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி வெளிச்சத்திற்குக் கொண்டுவருகிறான்.(ஆனால்,) இறைமறுப்பாளர்களுக்குத் தீய சக்திகளே பாதுகாவலர்கள் ஆவர்.அவர்களை வெளிச்சத்திலிருந்து வெளியேற்றி இருள்களுக்கு அவர்கள் கொண்டுசெல்கிறார்கள்.அவர்கள் நரகவாசிகள் ஆவர்.அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பர்.
---------------------------------
தனது திருப்தியை நாடுகின்றவருக்கு அமைதி வழியைக் காட்டுவதாக அல்லாஹ்  இங்கு அறிவிக்கின்றான்.தன்மீது நம்பிக்கை கொண்ட அடியார்களை இறைமறுப்பு, சந்தேகம், குழப்பம் ஆகிய இருள்களிலிருந்து வெளியேற்றி, சத்திய ஒளிக்கு அல்லாஹ்  கொண்டுவருவான்.அது தெளிவான, வெளிப்படையான, குழப்பமற்ற எளிய வழியாகும்.
ஆனால், இறைமறுப்பாளர்களுக்கு ஷைத்தான்தான் உதவியாளன்.அவர்களிடமுள்ள அறியாமை, தவறான வழி ஆகியவற்றை அவர்களுக்கு அவன் அலங்கரித்துக் காட்டுகிறான்.சத்திய பாதையிலிருந்து அவர்களை வெளியேற்றி, திசைதிருப்பி அசத்திய பாதையான பொய் மற்றும் இறைமறுப்பிற்கு அவன் கொண்டுசெல்கிறான்.அவர்கள்தான் நரகவாசிகள்.அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள்.

இருள்களும் ஒளியும் 
--------------------------
சத்தியம் என்பது ஒன்றுதான்.ஆனால், இறைமறுப்பு பல வகைகள் ஆகும்.அவை அனைத்துமே தவறானவை.எனவேதான், வெளிச்சம் (அந்நூர்) என்பதை ஒருமையாகவும், இருள்கள் (அழ்ழுலுமாத்) என்பதைப் பன்மையாகவும் இறைவன் இங்கு குறிப்பிட்டுள்ளான்.
வேறு வசனங்களில் அல்லாஹ்  கூறியுள்ளான்: "இதுதான் எனது நேரான வழி.எனவே இதையே பின்பற்றுங்கள்.பல வழிகளைப் பின்பற்றாதீர்கள்.அவை அவனது வழியிலிருந்து உங்களைப் பிரித்துவிடும்.இது, நீங்கள் (இறைவனை) அஞ்சுவதற்காக அவன் உங்களுக்குச் செய்த உபதேசமாகும்.(6:153)
அவனே இருள்களையும் ஒளியையும் ஏற்படுத்தினான்.(6:1)
(முஹம்மதே!) இறைமறுப்பாளர்களுக்கு என்ன நேர்ந்தது? வலப் பக்கத்திலிருந்தும் இடப் பக்கத்திலிருந்தும் கூட்டம் கூட்டமாக அவர்கள் உமக்கு முன்னே சுற்றிவருகின்றனர்.(70:36,37)
ஆக, சத்தியம் ஒன்றுதான்.அசத்தியம் பல வழிகளிலும் பிரிந்து கிடக்கின்றன.இது தொடர்பாக மேலும் பல வசனங்கள் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளன.
